Kerala Gazette No . 17 dated 24th April, 2012 . 
PART I 


Section iii 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 


எண் 17207/ச . இ . எ . 2 /2010/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 


2011 மார்ச் 18 
1932 பல்குணம் 27 . 


2011 மார்ச் 17ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2011 - ன் அவசரசட்ட 


ம் எண் 29 


2011 - ன் காகித பரிசுச்சீட்டுக்களின் மீதான கேரள வரி 

(திருத்த ) அவசரச்சட்டம் 


இந்தியக் குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


2005 - ன் காகித பரிசுச்சீட்டை மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு 
அவசரச்சட்டம் . 


முகவுரை. - 2005ஆம் ஆண்டின் காகித பரிசுச்சீட்டுக்களின் மீதான 
கேரள வரி சட்டம் ( 2005 - ன் 20 ) இதற்குப்பின் காணப்படும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 


2010 ஆம் ஆண்டின் காகித பரிசுச்சீட்டுக்களின் மீதான கேரளவரி 
( திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 53) 2010 , செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 
கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 

2010 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 2011 ஜனவரி மாதம் 3ஆம் 
தேதி முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் 
கொண்டுவருவதற்குரிய ஒரு மசோதா பன்னிரண்டாவது கேரள சட்டப் 
பேரவையில் 393 -வது எண் மசோதாவாக வெளியிடப்பட்டது . எனினும் அந்த 
மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 2011 - ன் 
காகித பரிசுச்சீட்டுக்களின் மீதான கேரள வரி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2011- ன் 4 ), 2011 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர 
அறிக்கை செய்யப்பட்டதனாலும் ; 

2011 பெப்ருவரி மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 2011 பெப்ருவரி 24ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் காலத்தில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் 
கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதா பன்னிரண்டாவது கேரள 
சட்டப்பேரவையின் 406-வது எண் மசோதாவாக வெளியிடப்பட்டது . எனினும் 
அந்த மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213 -வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு (2 )- ன் 
துணை உட்பிரிவு ( எ ) - ன் அடிப்படையில் மேற்கூறிய அவசரச்சட்டம் 
2011 மார்ச் மாதம் 18ஆம் தேதி அமலில் இருந்து நின்றுவிடுவதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , 
தாம் துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது 
என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213-வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி , கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்த அவசரச்சட்டம் 2011 - ன் 
காகித பரிசுச்சீட்டின் மீதான கேரள வரி (திருத்த ) அவசரச்சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 


( 2) இது 2010 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக 
கருதப்பட வேண்டும் . 

2 . 2005- ல் 20ஆம் சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 2005 - ல் காகித பரிசுச்சீட்டின் 
மீதான கேரள வரிச்சட்டத்தின் ( 2005 - ல் 20 ) ( இதற்குப் பிறகு முதன்மை 
சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) 3-ம் , 4- ம் பிரிவுகளில் குறிப்பிடப்படுகின்ற 
சீர்திருத்தத்திற்கு உட்பட்டு நடைமுறையில் இருக்கும் . 

3. பிரிவு 6 - ன் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் 6 -வது பிரிவின் துணைப் 
பிரிவு (1)- ல் , 

( i ) ( எ ) உட் பிரிவில் , “ பதினேழு இலட்சம் ரூபாய் " என்ற 
சொற்களுக்குப் பதிலாக “ ஐம்பது இலட்சம் ரூபாய் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 

( ii ) ( பி ) உட்பிரிவில் “ ஏழு இலட்சம் ரூபாய் " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக " இருபத்தைந்து இலட்சம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

4 . பிரிவு 10 - ன் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 10 - ன் 
துணைப்பிரிவு ( 4) - க்கு பிறகு பின் வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ ( 5 ) (1 ) முதல் ( 3 ) வரையுள்ள உட்ப்பிரிவுகளில் எது எவ்வாறு 
இருப்பினும் அயல்மாநிலங்களிலோ மத்திய அரசின் நிர்வாக பிரதேசத்திலோ 
இந்திய அரசால் உபயகட்சி கராரிலோ அல்லது உடன்படிக்கையிலோ 
ஈடுபட்டுள்ள ஏதாவது நாட்டிற்காக கூட்டுவதோ அல்லது நடத்துவதோ 
அல்லது ஊக்குவிப்பதோவான ஒரு பரிசுச்சீட்டின் காரியத்தில் 1998 - ன் காகித 
பரிசுச்சீட்டு ஒழுங்கு சட்டத்திலோ (1998 - ன் 17ஆம் மத்திய சட்டம் ) அதன் கீழ் 
உருவாக்கப்பட்ட சட்டங்களிலோ உள்ள நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட்டது 
என்று அதது மாநில அரசு அல்லது மத்திய அரசின் ஆட்சிக்கு உட்பட்ட 
அல்லது அரசு கொடுக்கும் ஒரு சான்றிதழும் அதது அரசுகள் பின்வரும் 
விளக்கங்களுடன் அளிக்கும் விண்ணப்பங்கள் பரிசோதித்து ஏற்றுக்கொள்ளக் 
கூடியதாக இருந்தால் மட்டுமே , விண்ணப்பம் கொடுக்கின்ற புரமோட்டர் 
களிடமிருந்தோ அல்லது அவர்களுக்காகவோ முன்வரி பெற்றுக்கொள்ளப்பட 
வேண்டும் . 

(i ) பரிசுச்சீட்டின் பெயர் ; 
( ii ) பரிசுச்சீட்டின் விலை ; 
( iii ) எத்தனை பரிசுச் சீட்டுக்கள் அச்சடிக்கப்பட்டது ; 
(iv ) அச்சடிக்கப்பட்ட அச்சகத்தின் விவரங்கள் ; 


( v ) அச்சடிக்கப்பட்ட பரிசுச் சீட்டுக்களின் மொத்த மதிப்பு ; 
( vi) மாநில அரசின் விற்பனை ஏஜன்டுகள் , வினியோகிப்பாளர் , 

புரோமோட்டர்கள் போன்றவர்களுடைய முகவரி ; 
( vii ) பரிசு முறை; 
( viii ) பரிசுத் தொகையாக அறிக்கை செய்யப்படும் தொகை; 
( ix ) குலுக்கலின் இடைவேளை; 
( x ) குலுக்கல் நடைபெறும் இடம் ; 
( xi ) குலுக்கல் நடத்த மேற்கொள்ளப்படும் முறை; 


6 . இரத்தாதலும் தவிர்ப்பும் - (1) 2011 - ன் காகித பரிசுச்சீட்டுக்களின் மீதான 
கேரள வரி (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2017-ல் 4 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் 
செய்த ஏதேனும் காரியமோ, எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச் 
சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை 
சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டும் . 


ஆர். எஸ் . கவாய் , 

ஆளுநர். 


